Stop Praying! (TAMIL) 


ஜெபித்தது போதும்‌! 


கிறிஸ்தவர்களுக்கு ஒரு செய்தி: R. ஸ்டான்லி, 10 ஜூன்‌ 2021 


நமது ஜெபங்களெல்லாம்‌ என்னவாயின? நமக்குத்‌ தெரிந்த ஒருவர்‌ கரோனா நோய்த்‌ தொற்றினால்‌ 
மருத்துவமனையில்‌ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்‌ என்றொரு ஜெப வேண்டுகோள்‌ முதலில்‌ வருகிறது. 
அடுத்த சில நாட்களில்‌ அவர்‌ இறந்துவிட்டார்‌ என்ற செய்தி வருகிறது. விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ, 
முழுநேர ஊழியரோ பகுதிநேரப்‌ பணியாளரோ, ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு வரும்‌ பதில்களில்‌ 
பெரிய வித்தியாசம்‌ ஒன்றுமில்லை. தொலைக்காட்சி அல்லது 2௦௦௱ வாயிலாகப்‌ பிரசங்கிமாரும்‌, 
திருச்சபைகளும்‌, மிஷனரி இயக்கங்களும்‌ ஏராளம்‌ ஜெபங்கள்‌ நடத்துகின்றன. நமது ஜெபங்களைத்‌ 
தேவன்‌ நிசமாகவே கேட்கிறாரா? என்னதான்‌ நடக்கிறது? ““உன்னதமானவர்‌ உன்னைப்‌ பாழாக்கும்‌ 
கொள்ளை நோய்க்குத்‌ தப்புவிப்பார்‌'' எனும்‌ சங்கீதக்காரனின்‌ கூற்று என்னவானது? (சங்‌ 91:3ஆ). 
இவ்விதக்‌ கேள்விகள்‌ மனதில்‌ மோதாத கிறிஸ்தவர்‌ எவருமில்லை. இவற்றிற்கெல்லாம்‌ பதில்‌ இல்லாது 
தேவன்‌ நம்மைத்‌ தவிக்கவிடவில்லை என்பதே எனது கருத்து. நல்ல நாட்களிலோ தீய நாட்களிலோ 
அறிந்துகொள்ளத்‌ தேவையானது அத்தனையும்‌ அவரது எழுதப்பட்ட வார்த்தையாகிய பைபிளில்‌ உண்டு. 





ஜெபங்களும்‌ தர்மங்களும்‌ (Prayers & Alms) 

கொர்நேலியு ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாயிருந்தார்‌ என்று சொல்ல முடியாது. அவரிடம்‌ தெய்வ பயம்‌ 
இருந்தது, அவ்வளவுதான்‌. அவர்‌ ஓர்‌ இத்தாலியப்‌ படையதிகாரி . மதிய உணவைத்‌ தவிர்த்துப்‌ பிற்பகலில்‌ 
ஜெபித்துக்கொண்டிருந்தார்‌. மூன்று மணியளவில்‌ திடீரென்று ஒரு தேவதூதன்‌ அவருக்குத்‌ தரிசனமாகிச்‌ 
சொன்னது: “உன்‌ ஜெபங்களும்‌ தர்மங்களும்‌ தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவரது சந்நிதியில்‌ 
வந்து எட்டியிருக்கின்றன”' (அப்‌ 10:1-4). கொர்நேலியுவின்‌ அழைப்பின்பேரில்‌ நான்கு நாட்களுக்குப்‌ 
பின்னர்‌ தனது வீட்டிற்கு வந்த அப்போஸ்தலன்‌ பேதுருவிடம்‌ கொர்நேலியு இதே வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்‌. அவர்‌ சொன்னது: ““நான்கு நாட்களுக்கு முன்னர்‌ இதே வேளையில்‌ நான்‌ உபவாசித்து, பிற்‌ 
பகல்‌ மூன்று மணியளவில்‌ என்‌ வீட்டில்‌ ஜெபம்பண்ணிக்கொண்டிருந்தேன்‌; அப்பொழுது பிரகாசமுள்ள 
ஆடையணிந்த ஒருவர்‌ எனக்குமுன்‌ நின்று: “கொர்நேலியுவே, உன்‌ ஜெபம்‌ கேட்கப்பட்டது, உன்‌ தான 
தர்மங்கள்‌ தேவ சந்நிதியில்‌ நினைத்தருளப்பட்டன” என்றார்‌”' (வச 30,31). ஆம்‌, பிரியமானவர்களே, 
இங்குதான்‌ இரகசியமே இருக்கிறது: ஜெபங்கள்‌ மட்டுமல்ல, ஜெபங்கள்‌ அத்துடன்‌ தர்மங்கள்‌! பிரசங்கம்‌ 
முடியுமுன்னரே குடும்பத்தார்‌ அனைவர்மீதும்‌ தேவன்‌ தமது ஆவியை ஊற்றிவிடுமளவு கொர்நேலியுவைத்‌ 
தேவனுக்குப்‌ பிடித்திருந்தது! (வச 44-46). ““ஜெபமே ஜெயம்‌!” என்றொரு பிரபலமான சுவர்‌ வாசகம்‌ 
உண்டு. இது பாதி உண்மைதான்‌. “ஜெபமும்‌ தானதர்மமுமே ஜெயம்‌!” என்று இது மாற்றியெழுதப்பட 
வேண்டும்‌. கொர்நேலியு “எப்பொழுதும்‌ ஜெபம்பண்ணிக்கொண்டிருந்தார்‌'” (வச 2). இது நமது சங்கிலி 
ஜெபம்‌ போன்றது. அத்துடன்‌ அவர்‌ “மிகுந்த தர்மங்கள்‌ செய்துகொண்டிருந்தார்‌.'” இரண்டும்‌ சம முக்கி 
யத்துவம்‌ வாய்ந்தவை. நமது ஜெபக்கூட்டங்களில்‌ இதைப்பற்றிய பேச்சே இல்லையே. நமது ஜெபங்கள்‌ 
பரலோகத்தைச்‌ சென்றடையாததில்‌ ஆச்சரியமா? 





செய்யத்‌ தவறியவை எனும்‌ பாவங்கள்‌ (Sins of Omission) 
மக்கள்‌ “மிகுதியாய்‌ ஜெபம்‌'' பண்ணினாலும்‌ தேவன்‌ பதில்‌ கொடாதிருப்பதற்கான காரணத்தைக்‌ 
குட்டி பைபிள்‌ எனப்படும்‌ ஏசாயா புத்தகத்தின்‌ 66 அத்தியாயங்களில்‌ முதலாம்‌ அத்தியாயத்திலேயே 
தீர்க்கன்‌ ஏசாயா குறிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (ஏசா 1:15). திருச்சபையானது உலக முழுவதிலும்‌ இந்த 
அளவு ஜெபம்‌ ஏறெடுக்கச்‌ செய்ததை எனது வாழ்நாட்களில்‌ இதுவரை நான்‌ கண்டதில்லை. ஆனாலும்‌ 
நிலைமை இன்னும்‌ மோசமாகிக்கொண்டுதானே இருக்கிறது? நோய்த்தொற்றின்‌ முதல்‌ அலையின்போது 
அதிகரிக்கப்பட்ட ஜெபங்கள்‌ இரண்டாம்‌ அலை வருவதைத்‌ தடுத்து நிறுத்த முடியவில்லை. மூன்றாம்‌ 
அலை வாசலுக்கு வந்துவிட்டது. தமிழ்நாட்டில்தான்‌ மிக அதிகமான ஜெபத்திட்டங்கள்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டும்‌, இந்தியாவிலேயே இந்நோய்த்தொற்றுப்‌ பாதிப்பு அதிகம்‌ இங்குதான்‌. ஏசாயா மூலம்‌ தேவன்‌ 
அன்று கொடுத்த செய்தியே இன்றைக்கு அவர்‌ நமக்குத்‌ தரும்‌ திட்டமான வார்த்தை என்பதே எனது 
உறுதியான எண்ணம்‌. இரு காரியங்களை நாம்‌ செய்யவேண்டுமென தேவன்‌ விரும்புகிறார்‌: “தீயது 
ல 


இய 


செய்வதை விட்டொழியுங்கள்‌'' அத்துடன்‌ “*நல்லது செய்யக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌'' (வச 17,18). 
முதலில்‌ வருவது “செய்யத்‌ தகாதவை எனும்‌ பாவங்கள்‌'' (815 ௦8 Commis) ஆகும்‌. அடுத்தது 
“செய்யத்‌ தவறியவை எனும்‌ பாவங்கள்‌'' (5175 ௦f ௱௱/8810). ஜெபத்திற்காய்‌ இருதயத்தை ஆயத்தப்‌ 
படுத்துதல்‌ என்பது செய்யத்‌ தகாதவை எனும்‌ பாவங்களை மட்டுமல்ல, செய்யத்‌ தவறியவை எனும்‌ 
பாவங்களையும்‌ அறிக்கையிட்டு அவற்றிலிருந்து மனந்திரும்புவதாகும்‌. செய்யத்‌ தவறியவை எனும்‌ 
பாவங்களில்‌ ஒரு சிலவற்றைத்‌ தேவன்‌ 17ஆம்‌ வசனத்தில்‌ பட்டியலிடுகிறார்‌: ““ஒடுக்கப்பட்டோருக்கு 
உதவுங்கள்‌; திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள்‌; விதவைக்காய்‌ வழக்காடுங்கள்‌.'' இவைகளைச்‌ 
செய்யத்‌ தவறுவதுதான்‌ ““கடுஞ்சிவப்பான பாவங்கள்‌'' மற்றும்‌ “இரத்த நிறப்‌ பாவங்கள்‌” என்கிறார்‌ 
அவர்‌ (வச 18). செய்யத்தகாதவை எனும்‌ பாவங்கள்‌ எதனையும்‌ இவ்வசனப்பகுதியில்‌ தேவன்‌ சுட்டிக்காட்‌ 
டாமல்‌, செய்யத்‌ தவறியவை எனும்‌ பாவங்களை மட்டுமே பட்டியலிடுகிறார்‌. இவையனைத்தும்‌ 
தானதர்ம ஈவிரக்கத்தை அடுத்தவை. வேறு வார்த்தைகளில்‌ சொன்னால்‌, தானதர்மம்‌ இல்லாத 
ஜெபத்தைத்‌ தேவன்‌ வெறுக்கிறார்‌. அவ்வித ஜெபங்களைக்‌ கேட்டு அவர்‌ களைத்துப்போனார்‌ (வச 
14,15). தேவையிலிருப்போரை நோக்கி உதவிக்கரம்‌ நீட்டாது, தேவனை நோக்கிக்‌ கரம்‌ உயர்த்துவது 
அர்த்தமற்றது (வச 15அ). 




















வாசமற்ற உபவாசம்‌ (Flavourless Fasting) 

இன்றையக்‌ காலக்கட்டத்தில்‌ உபவாச ஜெபங்களும்‌ பெருகிவிட்டன. வெளிக்காட்டாது 
மேற்கொள்ளப்படவேண்டிய இவற்றிற்குத்தான்‌ இன்று விளம்பரம்‌ அதிகம்‌. அதனைக்‌ குறித்து நான்‌ இங்கு 
அதிகம்‌ பேச விரும்பவில்லை. ஆனாலும்‌, தானதர்மத்தினை உபதேசத்திலும்‌ செயல்பாட்டிலும்‌ 
போதுமான அளவு வலியுறுத்தாத உபவாச ஜெபங்களை ஆண்டவர்‌ சகித்துக்கொள்ள மாட்டார்‌. 
உணவையோ நியாயமான அனுபோகங்களையோ அகற்றுவது மட்டும்‌ அவருக்குப்‌ பிரியமான உபவாச 
மாகிவிடாது. மாறாக, '“கொடுமைத்‌ தளைகளை அவிழ்ப்பதும்‌, நுகத்தின்‌ பிணையல்களை 
அறுப்பதும்‌, ஒடுக்கப்பட்டோரை விடுதலையாக்கி அனுப்புவதும்‌, எவ்வித நுகத்தையும்‌ 
உடைப்பதும்‌, பசித்தோருக்கு நமது உணவைப்‌ பகிர்வதும்‌, உறைவிடமற்றோரை நமது இல்லத்திற்கு 
அழைத்து வருவதும்‌, உடையற்றோரை உடுத்துவிப்பதும்தான்‌'' நமதாண்டவருக்கு வாசமாயிருக்கும்‌ 
(ஏசா 58:5-7). இந்த வசனப்பகுதியை எந்த உபவாச ஜெபத்திலாவது பிரசங்கியார்‌ வியாக்கி 
யானிப்பதைக்‌ கேட்டிருக்கிறீர்களா? இல்லாதோரை ஆசீர்வதிக்கும்படி பங்குபெறுவோரை அனுப்பி 
வைக்கும்‌ உபவாச ஜெபக்கூடுகை உண்டோ? தேவன்‌ தந்துள்ள இவ்வேழு நிவாரணப்பணியை 
மேற்கொள்ள உங்களுக்கு விருப்பமில்லையேல்‌ உபவாச ஜெபத்தை நிறுத்திவிடுங்கள்‌! என்னிடம்‌ 
கோபப்படாதீர்கள்‌! ஏசாயாவை உயிரோடெழுப்பி அவருடன்‌ வாக்குவாதம்பண்ணுங்கள்‌! தேவன்‌ 
சொல்லியுள்ள இவற்றைச்‌ செய்தால்‌ “சீக்கிரம்‌ சுகம்‌” வரும்‌ (வச 8). 














சகோதரி சோதோம்‌ (Sister Sodom) 


ஜெபக்கூடுகைகளில்‌ நாட்டிற்காகவும்‌ உலகிற்காகவும்‌ ஜெபிக்கும்போது அடிக்கடி மேற்கோள்‌ 
காட்டப்படும்‌ வசனம்‌ 2 நாளாகமம்‌ 7:14, “எனது பெயரால்‌ அழைக்கப்படும்‌ என்‌ மக்கள்‌ தங்களைத்‌ 
தாழ்த்தி, ஜெபம்பண்ணி, தங்களது பொல்லாத வழிகளை விட்டுத்‌ திரும்பினால்‌, விண்ணகத்தி 
லிருக்கும்‌ நான்‌ அவர்களது பாவத்தை மன்னித்து, அவர்களது நாட்டிற்கு நலம்‌ அளிப்பேன்‌.'' நகர்கள்‌ 
மற்றும்‌ பட்டணங்களின்‌ பாவங்கள்‌ மற்றும்‌ தீய வழிகளைக்‌ குறித்துப்‌ பேசும்போது நமது நினைவுக்கு 
உடனே வருவது சோதோம்‌ நகர்தான்‌. சோதோமின்‌ பாவம்‌ “மிகவும்‌ கொடியது'' என்று ஆபிரகாமிடம்‌ 
தேவன்‌ கூறினார்‌ (ஆதி 18:20). ஆபிரகாம்‌ தொடர்ந்து தேவனிடம்‌ மன்றாடியும்‌ அந்நகரைக்‌ காக்க 
முடியவில்லை (வச 22-33). அளவுக்கு மீறிய அக்கிரமத்திற்கு சோதோம்‌ நகரையே இயேசுவானவர்‌ 
எடுத்துக்காட்டாய்க்‌ கூறினார்‌ (லூக்‌ 10:12). அப்போஸ்தர்‌ பவுல்‌, பேதுரு, யூதா, யோவான்‌ ஆகியோரும்‌ 
அப்படியே குறிப்பிட்டனர்‌ (ரோ 9:29; 2 பேது 2:6; யூதா 7; வெளி 11:8). சோதோமின்‌ பாவம்தான்‌ 
என்ன? அதற்கான பதிலைத்‌ தருவது எசேக்கியேல்‌ 16:49, “கர்வம்‌, பெருந்தீனிப்‌ பிரியம்‌, சோம்பல்‌ 
ஆகியவையே உன்‌ சகோதரியாகிய சோதோமின்‌ அக்கிரமம்‌; ஏழை எளியோரின்‌ கைகளை அவள்‌ 
வலுப்படுத்தவில்லை.'' சகமனிதரின்‌ வறுமையைக்‌ குறித்துக்‌ கவலைப்படாது சுகபோகமாய்‌ வாழுதல்‌ ! 
ட 














5 


சோதோமில்‌ பத்தே நீதிமான்கள்‌ இருந்தாலும்‌ அதனை அழிப்பதில்லை என்று ஆபிரகாமுக்குத்‌ தேவன்‌ 
உறுதியளித்தார்‌ (ஆதி 18:32). ஐயகோ, தயாளமாய்க்‌ கொடுப்போரின்‌ எண்ணிக்கை நமது சபைகளில்‌ 
இவ்வளவு குறைந்துவிட்டதோ? நண்பரே, இந்தப்‌ ““பத்துப்பேரில்‌”' நீங்கள்‌ ஒருவராகிவிடவேண்டும்‌ 
என்ற சவாலை ஏற்பீர்களா? 

திறப்பின்‌ வாசல்‌ (Standing in the Gap) 

“திறப்பின்‌ வாசல்‌'' என்பதே இன்று கிறிஸ்தவப்‌ பெருமக்களுக்குச்‌ சவால்‌ விட்டு மன்றாட்டு 
ஜெபத்திற்கு அழைக்கும்‌ சொற்களாகும்‌. எசேக்கியேல்‌ 22:30இலிருந்து இச்சொற்றொடர்‌ எடுக்கப்‌ 
பட்டுள்ளது. ““நான்‌ நாட்டினை அழிக்காதபடித்‌ திறப்பில்‌ நிற்கவும்‌, சுவரொன்று எழுப்பித்‌ தடுக்கவும்‌ 
முன்வரும்‌ ஒரு மனிதனைத்‌ தேடினேன்‌; ஒருவரும்‌ கிடைக்கவில்லை!” வழக்கம்போல்‌ இவ்வசனத்‌ 
தையும்‌ அதன்‌ சூழமைவிலிருந்து (லா£ஒ%t) பிரித்து எடுத்துவிட்டோம்‌. வசனங்கள்‌ 27 முதல்‌ 29 வரை 


வாசித்துப்‌ பாருங்கள்‌. ““அநியாயச்‌ சம்பாத்தியம்‌ ... ஏழை எளியவரைத்‌ துன்புறுத்தல்‌ ... அந்நியரை 
இழிவாய்‌ நடத்துதல்‌” போன்றவற்றிற்குப்‌ பேர்போன தலைவர்கள்‌, தீர்க்கர்கள்‌, பொதுமக்கள்‌ 








ஆகியோருக்கு எதிராய்‌ ஆண்டவர்‌ சீற்றம்‌ கொண்டார்‌. அவர்கள்மீது தமது கோபக்கனலை ஊற்றி அவர்‌ 
களை அழித்துவிட ஆயத்தமானார்‌ (வச 31). இப்பேரழிவைத்‌ தடுத்து நிறுத்த எவனாவது முன்வந்து 
உடைப்பில்‌ நின்று ஒரு சுவர்‌ எழுப்பிவிடமாட்டானா என்று இரக்கமுள்ள ஆண்டவர்‌ தாமதித்து நின்றார்‌ 
(வச 30). ஒருவனும்‌ கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, இவ்வசனப்பகுதி தரும்‌ செய்தி இப்பொழுது 
விளங்கி விட்டதா? ““திறப்பின்‌ வாசலில்‌ நிற்பது” என்றால்‌, பல மணி நேரங்கள்‌ ஜெபத்திற்காய்‌ 
“முழங்காலிடுதல்‌”” (௦6110) அல்ல; மாறாக, தொண்டினைத்‌ தொழிலாக்கியுள்ள பிரசங்கிமார்‌ மற்றும்‌ 
பணப்‌ பைத்தியம்‌ பிடித்த சபைத்‌ தலைவர்களுக்கு எதிராக ஏழை, எளியோர்‌ சார்பில்‌ குரல்‌ கொடுக்கும்படி 
“எழுந்து நிற்றல்‌” (61௮010) ஆகும்‌. அது நிவாரணப்பணித்‌ திட்டங்களுக்காய்ப்‌ பணம்‌ திரட்டுவதாம்‌. 
அது ஒதுக்கப்பட்டோர்‌ மற்றும்‌ ஒடுக்கப்பட்டோருடன்‌ அடையாளப்படுத்திக்கொண்டு அவர்களைத்‌ 
தூக்கியெடுத்து உயர்த்துவதாம்‌ (லூக்‌ 4:18,19). அது கிறிஸ்து மற்றும்‌ அப்போஸ்தலர்‌ போல நமது 
செல்வங்களைக்‌ காலியாக்கி இல்லாதோரைச்‌ செல்வர்களாக்குவதாம்‌ (2 கொரி 8:9; 6:10). 





தனது செல்வமானது மக்கட்தொகையில்‌ ஒரு சதவீதத்தினரிடமே குவிந்திருக்கும்‌ இந்தியாமீது தேவன்‌ 
கடுங்கோபமாயிருக்கிறார்‌. இந்தக்‌ கோடீஸ்வரர்களது செல்வமானது கரோனா காலத்தில்‌ அளவுகடந்து 
பெருகியிருப்பதை உங்களால்‌ கற்பனை செய்தும்‌ பார்க்க முடிகிறதா? வறுமைக்கோட்டிற்குக்‌ கீழிருப்‌ 
போரை (BPL) மிக அதிகமாய்க்‌ கொண்டுள்ளது நம்‌ நாடுதான்‌. இலட்சக்கணக்கானோருக்கு ஒரு 
குடிசைகூட இல்லாத காலத்தில்‌ ஆலயக்‌ கோபுரங்கள்‌ கட்டுவதற்குக்‌ கோடிக்கணக்கில்‌ பணம்‌ திரட்டும்‌ 
கிறிஸ்தவ சபைகள்மீது தேவனுக்குக்‌ கோபம்‌ வராதா என்ன? இந்த வடிகட்டின முட்டாள்தனத்திலிருந்து 
நாம்‌ என்றுதான்‌ மனந்திரும்புவோமோ? அப்போஸ்தலர்‌ பாதத்தில்‌ அவ்வளவு பணம்‌ கொட்டப்பட்ட 
போதும்‌, உலகிலேயே மிக உயரமான கோபுரம்‌ ஒன்று கட்டவேண்டுமென்று அவர்களுக்குத்‌ 
தோன்றவில்லையே! மாறாக, அப்பணக்குவியலை வறியோர்க்குப்‌ பகிர்ந்தளித்தனர்‌ (அப்‌ 4:34,35). தென்‌ 
மாவட்டங்களில்‌ கோபுரப்‌ பைத்தியம்‌ பிடித்துள்ள சமுதாயங்களிலிருந்து நான்‌ வருகிறேன்‌ என்பது 
எனக்கு வெட்கமாயிருக்கிறது. இவ்வரிகளையெல்லாம்‌ எழுதுவதால்‌ குளவிக்கூட்டைக்‌ கலைக்கிறேன்‌ 





என்பது எனக்கு நன்றாகவே தெரியும்‌! ரோம்‌ நகர்‌ எரிந்துகொண்டிருக்கும்போது மன்னன்‌ நீரோ பிடில்‌ 
வாசித்துக்கொண்டிருப்பதை என்னால்‌ சகிக்க முடியாது! கோபுரத்‌ திட்டங்களை உடனே நிறுத்தி, வட 
மாநிலங்களில்‌ பாவப்பட்ட மக்கள்‌ வாழும்‌ தொலைவிடங்களில்‌ இலவச மருத்துவமனைகள்‌ 
கட்டிக்கொடுங்கள்‌. “திறப்பின்‌ வாசலில்‌ நிற்பது” என்பதற்கு இதுதான்‌ பொருள்‌! செயலில்லாத 
விசுவாசம்‌ செத்தது. செயல்பாடில்லாத ஜெபமும்‌ செத்ததுதான்‌. இன்றைய கொடுமையான சூழலுக்குத்‌ 





தேவனல்ல, நாமே காரணம்‌. செயல்பாடுகளில்லாத ஜெபங்கள்‌ பொறுப்பு அனைத்தையும்‌ சவுகரியமாய்‌ 
தேவன்மீது போட்டுவிடுகின்றன. இது தவறு. தேவனது நாளைய அற்புதத்திற்கு நமது இன்றையச்‌ 
சுத்திகரிப்பு இன்றியமையாதது (யோசு 3:5). ஏதோ தேவனுக்குக்‌ காது செவிடாகிவிட்டதுபோல நீங்கள்‌ 
ஜெபத்தில்‌ கத்தவேண்டிய அவசியமில்லை. நமது வழிகளைச்‌ சரிபண்ணும்வரை நமது ஜெபங்களுக்குப்‌ 
பதில்‌ வராது (ஏசா 59:1-3). ன்‌ 


னிய 
அரை அபிஷேகம்‌ (Semi-Spirit-Baptism) 

அடுத்து நான்‌ எனது பெந்தெகொஸ்தே நண்பர்களிடம்‌ செல்லுகிறேன்‌. விசுவாசிகளைப்‌ பரிசுத்த 
ஆவியானவருடன்‌ ஆழமான அனுபவங்களுக்குள்‌ வழிநடத்த நீங்கள்‌ எடுக்கும்‌ ஊழிய முயற்சிகளைப்‌ 
பெரிதும்‌ பாராட்டுகிறேன்‌. ஆவியானவரின்‌ அருள்மாரிக்கென்றே நீங்கள்‌ நடத்தும்‌ ஜெபக்‌ கூட்டங்களில்‌ 
ஆயிரங்கள்‌ ஆவியின்‌ அபிஷேகம்‌ பெறுகின்றனர்‌ என்பது மறுக்க முடியாதது. தேவனே துதிக்கப்படு 
வாராக! ஆனாலும்‌ இங்கு இறையியல்‌ திருத்தம்‌ ஒன்று தேவைப்படுகிறது. அந்நிய பாஷை பேசுவது 
எனும்‌ அப்போஸ்தலர்‌-இரண்டு-நான்கு அனுபவம்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ ஞானஸ்நானத்திற்கு 
ஓர்‌ அருள்நிறை ““அடையாளம்‌”” (8100) என்பது உண்மைதான்‌ (அப்‌ 2:4). ஆனால்‌ நமது உடைமைகளை 
ஏழை எளியவரோடு பகிர்வது எனும்‌ அப்போஸ்தலர்‌-இரண்டு-நாற்பத்திநான்கு வெளிப்பாடுதான்‌ 
ஆவியின்‌ ஞானஸ்நானத்திற்கு மறுக்க முடியா ““நிரூபணம்‌'' (eee) ஆகும்‌ (அப்‌ 2:44). 
இரண்டாவதான இது இல்லையேல்‌ அது அரை அபிஷேகம்தான்‌. நான்‌ எவ்விதம்‌ இப்படிச்‌ சொல்ல முடியும்‌ 
என்று நீங்கள்‌ வினவலாம்‌. ஆவியினால்‌ ஞானஸ்நானம்‌ கொடுப்பவர்‌ (Sஓராரt-Baptizer) என இயேசு 
வானவரை அறிமுகம்‌ செய்தது திருமுழுக்கினர்‌ யோவான்தான்‌ (மத்‌ 3:11; லூக்‌ 3:16). அதனை அவர்‌ 
பரிசுத்த ஆவியினாலும்‌ ““அக்கினியினாலும்‌'' கொடுக்கப்படும்‌ ஞானஸ்நானம்‌ என்றழைத்தார்‌. நமது 
வாழ்விலுள்ள குப்பைக்கூளங்களை எரித்தொழிக்கவே அந்த அக்கினி. விண்ணுலக மகிமையின்‌ 
வெளிப்பாடு கொஞ்சமே கிடைத்தாலும்‌ மண்ணுலகத்‌ தங்கத்தின்மீது அந்நபருக்கிருக்கும்‌ பிடிப்பு 
தளர்ந்துவிடுகிறது. உலகப்‌ பொருட்களுடன்‌ அவரைக்‌ கட்டிவைத்திருக்கும்‌ கயிறுகளை ஆவியின்‌ 
அக்கினி எரித்துவிடுகிறது. முதன்‌ முதல்‌ ஆவியின்‌ அபிஷேகம்‌ பெற்றவர்களுக்கு நிகழ்ந்தது இதுதானே? 
தங்களது நிலம்புலன்களை விற்றுத்‌ தேவையுள்ளோருடன்‌ அதனைப்‌ பகிர்ந்துகொண்டனர்‌. அவ்விதம்‌ 
செய்யும்படி அவர்களை அப்போஸ்தலர்‌ தூண்டவும்‌ இல்லை, அவர்களுக்குக்‌ கட்டளையிடவும்‌ இல்லை. 
அது அவர்களாகவே உடனடியாய்ச்‌ செய்த காரியம்‌. 50 சதவீதத்தை எளியவருக்குக்‌ கொடுத்துவிட 
வேண்டுமென்பது யோவானின்‌ ““தண்ணீர்‌'” ஞானஸ்நானத்திற்கான ஆயத்தம்‌ (லூக்‌ 3:10,11). இயேசு 
வின்‌ ““தணல்‌'' ஞானஸ்நானத்தின்‌ வெளிப்பாடோ 1௦௦ சதவீதம்‌ (அப்‌ 4:34,35). நண்பரே, என்னைத்‌ 
தவறாய்ப்‌ புரிந்துகொள்ளாதீர்‌. 1963 முதல்‌ நான்‌ அந்நிய பாஷையில்‌ பேசி வருகிறேன்‌; மட்டுமல்ல, 
தனித்தியான வாழ்விற்குப்‌ பயனுள்ள இவ்வரத்தை (06/01/1008 91741) விரும்பும்படி மக்களை ஊக்கு 
விக்கிறேன்‌ (1 கொரி 14:4,5,18). ஆனால்‌ அப்போஸ்தலர்‌ 2:4இல்‌ நான்‌ நின்றுவிட விரும்பவில்லை; 
அப்போஸ்தலர்‌ 2:44க்கு நான்‌ நகரவேண்டும்‌. கணுக்காலளவு ஆழம்‌, முழங்காலளவு ஆழம்‌ அல்லது 
இடுப்பளவு ஆழம்‌ என்றெல்லாம்‌ நின்றுவிடாது நீச்சலாழத்திற்குச்‌ செல்லவேண்டும்‌ (எசேக்‌ 47:1-5). 
உணவற்றோர்‌, உடையற்றோர்‌ மற்றும்‌ உறைவிடமற்றோருடன்‌ தங்கள்‌ பொன்னையும்‌ பொருளையும்‌ 
பகிர்ந்துகொள்ள வெளியே புறப்பட்டுச்‌ செல்லாது, கூட்டங்களிலேயே கூச்சலிடுவது, ஆட்டிக்கொள்வது 
மற்றும்‌ விழுவது போன்றவற்றிலேயே திருப்தியடையும்‌ இன்றையப்‌ போக்கு என்னைப்‌ புலம்பச்‌ 
செய்கிறது (மத்‌ 25:34-46). 














வேரில்தான்‌ பிரச்னை! (Root problem) 


பணத்தைக்‌ குறித்து நான்‌ ஏன்‌ இவ்வளவு பேசுகிறேன்‌ என்று நீங்கள்‌ வியக்கலாம்‌. பரலோகம்‌, நரகம்‌ 
ஆகிய இரண்டையும்‌ குறித்துப்‌ பேசியதைவிட நமதாண்டவர்‌ பணத்தைக்‌ குறித்தே அதிகம்‌ பேசியுள்ளார்‌ 
என்பது உங்களுக்குத்‌ தெரியுமா? அவரது உவமைகளில்‌ 42 சதவீதம்‌ பணத்தைப்‌ பற்றியதே என்பது 
உங்களுக்குத்‌ தெரியுமா? புதிய ஏற்பாட்டில்‌ பத்து வசனங்களில்‌ ஒன்று பணத்தைப்‌ பற்றியே நேரடியாய்ப்‌ 
பேசுகிறது என்பது உங்களுக்குத்‌ தெரியுமா? பைபிளில்‌ ஜெபத்தைக்‌ குறித்து 500 வசனங்கள்‌ மட்டுமே 
உண்டென்றும்‌, விசுவாசத்தைக்‌ குறித்து 500க்கும்‌ குறைவாகவே வசனங்கள்‌ உண்டென்றும்‌, ஆனால்‌ 
பணத்தையும்‌ உடைமைகளையும்‌ குறித்தோ 2000க்கும்‌ கூடுதலாக வசனங்கள்‌ உண்டென்பதும்‌ 
உங்களுக்குத்‌ தெரியுமா? செல்வத்தை எளியோருடன்‌ தாராளமாய்‌, தயாளமாய்ப்‌ பகிர்வதை நான்‌ 
“இரண்டாம்‌ இரட்சிப்பு” என்பேன்‌ (லூக்‌ 19:8,9). பண ஆசையே தீயது அனைத்திற்கும்‌ ““வேர்‌”” (1 
தீமோ 6:10). நமது தவறு என்னவெனில்‌, நாம்‌ '“கிளைகளை'' மட்டுமே வெட்டுகிறோம்‌; வேரை 
அப்படியே விட்டுவிடுகிறோம்‌. திருமுழுக்கினர்‌ யோவான்‌ அவர்கள்‌ கோடரியை “*வேரில்‌”” வைத்தார்கள்‌ 
(மத்‌ 3:10; லூக்‌ 3:9). எனவேதான்‌ “நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌?'' என்று வினவிய மூவகை 
யினருக்கும்‌ அவர்‌ கொடுத்த பதில்களில்‌ பணமே முக்கிய இடம்‌ பெற்றிருந்தது (லூக்‌ 3:10-14). 











த 


தல்‌ 


பவுலடியாரின்‌ குழுவில்‌ லூக்கா ஒரு மருத்துவ மிஷனரியாயிருந்தார்‌ (கொலோ 4:14). உடல்‌ 
வேதனையுடனிருப்போரோடு நேரடித்‌ தொடர்புகொள்வது மருத்துவர்கள்தான்‌. பொறியியலர்‌ அல்லது 
வங்கி அதிகாரிகளைவிட அவர்களுக்கு மனிதாபிமானம்‌ அதிகம்தான்‌. நான்கு சுவிசேஷங்களின்‌ 
ஆசிரியர்களில்‌ லூக்கா மட்டுமே நல்ல சமாரியன்‌, செல்வந்தன்‌-லாசரு, சகேயு ஆகியோரைப்‌ பற்றி 
எழுதியுள்ளார்‌ (லூக்‌ 1௦,16,19). இம்மூன்று சம்பவங்களும்‌ தானதர்மம்‌ மற்றும்‌ பணம்‌ பற்றியவையே. 
விதவைகள்‌ குறித்த இதய பாரம்‌ கொண்ட டாக்டர்‌ லூக்கா அவர்கள்‌ தனது சுவிசேஷத்திலும்‌ நடபடிகள்‌ 
புத்தகத்திலும்‌ பல இடங்களில்‌ அவர்களைக்‌ குறித்துப்‌ பேசியிருக்கிறார்‌ (லூக்‌ 2:37; 4:25; 7:12; 18:3; 
20:47; அப்‌ 6:1; 9:39). திருச்சபையின்‌ பாடப்புத்தகமாகிய அப்போஸ்தலர்‌ நடபடிகளை எழுதுவதற்குத்‌ 
தேவன்‌ அவரையே தெரிந்துகொண்டதில்‌ ஆச்சரியமில்லையே. புதிய ஏற்பாட்டின்‌ ஒன்பது ஆசிரியர்‌ 
களில்‌ இவர்‌ ஒருவர்தான்‌ புறவினத்தார்‌, அதாவது யூதரல்லாதவர்‌. எனது சொந்தவூராகிய நாசரேத்திலுள்ள 
மிகப்‌ பழைமையான மருத்துவமனை (1870) புனித லூக்கா மருத்துவமனை (8. Luke's Hospital) 
என்றழைக்கப்படுகிறது ! 


திருச்சபையில்‌ நியாயத்தீர்ப்பு (Jயdgment in the Church) 


“நியாயத்தீர்ப்பு தேவனது வீட்டில்‌ தொடங்கும்‌ காலம்‌ வந்துவிட்டது” என்று எழுதியது அப்போஸ்‌ 
தலன்‌ பேதுருதான்‌ (1 பேது 4:17). ஆதிச்சபையில்‌ முதல்‌ நியாயத்தீர்ப்பை வழங்கியதும்‌ அவரே. 
தேவையிலிருப்போருக்குப்‌ பகிர்ந்தளிக்கும்படிச்‌ சேர்க்கப்பட்ட பணக்காரியத்தில்‌ தேவனிடம்‌ 
பொய்‌ சொன்ன அனனியா-சப்பீராள்‌ எனும்‌ ஒருமனத்‌ தம்பதியர்மீதே அடி விழுந்தது (அப்‌ 5:1-10). 
“எந்தன்‌ ஆஸ்தி தேவரீர்‌, முற்றும்‌ அங்கீகரிப்பீர்‌”” (“Take my silver and My gold, 701 a mite would | withhold!” 
என்று எத்தனை முறை பொய்யாய்ப்‌ பாடுகிறோம்‌! தன்னிடமிருந்த விலையுயர்ந்த ஐம்பது 
ஆபரணங்களை வெளிநாட்டு மிஷனரிப்பணிக்கு அனுப்பிவைக்க ஒரு பெட்டிக்குள்‌ வைத்தபோதுதான்‌ 
பிரான்சஸ்‌ R. ஹேவர்கால்‌ (1836-1879) என்ற அம்மையார்‌ இப்பாடலை இயற்றினார்கள்‌ என்பது 
நமக்குத்‌ தெரியுமா? நாம்‌ பொய்‌ பேசுகிறோம்‌, பொய்யாய்‌ ஜெபிக்கிறோம்‌, பொய்யாய்ப்‌ பாடுகிறோம்‌ ; 
ஆனாலும்‌ அனனியா-சப்பீராள்‌ போல நாம்‌ நிர்மூலமாகாதது ஏனோ? புலம்பலுடன்‌ தீர்க்கன்‌ எரேமியா 
நமக்குப்‌ பதில்‌ தருகிறார்‌: “கர்த்தருடைய கிருபையினாலேயே'' (புல 3:22அ). தேவனது கிருபையை 
வீணாய்ப்‌ பெறாது பார்த்துக்கொள்வோம்‌ (2 கொரி 6:1). முடிவுக்‌ காலத்தின்‌ முடிவு நெருங்கி வர வர, 
நமது இதயக்‌ கடினத்திற்கேற்றபடி தேவனது கோபம்‌ அதிகரித்துக்கொண்டேயிருக்கிறது (ரோ 2:4). 








சுகமளிப்பு ஜெபங்கள்‌ (Healing Prayers) 


நடபடிகள்‌ புத்தகத்தில்‌ லூக்கா அவர்கள்‌ குறிப்பிடும்‌ முதலாம்‌ உயிரோடெழுப்புதல்‌ அற்புதம்‌ நடந்தது 
ஒருவேளை நன்கு வசதிபடைத்திருந்த தொற்காள்‌ எனும்‌ சகோதரிக்குத்தான்‌. '“சீஷி'” (01501016) என்று 
குறிப்பாய்‌ அழைக்கப்பட்டுள்ள ஒரே பெண்மணி இவள்தாள்‌ (அப்‌ 9:36). அவளிடம்‌ ““நற்செயல்கள்‌”” 
மற்றும்‌ ““தருமங்கள்‌'? நிறைந்திருந்தன. தனது தையல்‌ திறனைப்‌ பயன்படுத்தி எத்தனையோ 
விதவைகளை ஆசீர்வதித்தாள்‌ (வச 39). அம்மா, நீங்கள்‌ போதுமான பண வசதியுள்ள விதவையானால்‌, 
தானதர்மச்‌ செயல்களுக்கு உங்களை முற்றிலுமாய்‌ அர்ப்பணியுங்கள்‌. உங்களது இம்மண்ணுலக வாழ்வில்‌ 
தேவன்‌ மனமகிழ்வார்‌. கரோனா தொற்று நோயானது அநேகரை மனைவியிழந்தவர்களாகவும்‌ கண 
வனிழந்தவர்களாகவும்‌ ஆக்கிவிட்டது. உங்கள்‌ கவலைகளிலேயே மூழ்கிப்போகாமல்‌, வேதனையிலும்‌ 
தேவையிலும்‌ தவிப்போருக்காய்‌ உழைத்திடுங்கள்‌ (2 கொரி 1:3-5). சங்கீதம்‌ 41இல்‌ தாவீதரசன்‌ 
எழுதியது இங்கு எனது நினைவுக்கு வருகிறது: “எளியோரின்‌ நலனில்‌ அக்கறை கொள்பவன்‌ பேறு 
பெற்றவன்‌; துன்ப நாளில்‌ ஆண்டவர்‌ அவனை விடுவிப்பார்‌. ஆண்டவர்‌ அவனைப்‌ பாதுகாத்து 
நெடுங்காலம்‌ வாழ வைப்பார்‌ ... படுக்கையில்‌ அவன்‌ நோயுற்றுக்‌ கிடக்கையில்‌ ஆண்டவர்‌ அவனைப்‌ 
பலப்படுத்துவார்‌; நோய்‌ நீங்கிப்‌ படுக்கையினின்று அவன்‌ எழும்பும்படிச்‌ செய்வார்‌.”” “தர்மம்‌ தலை 
காக்கும்‌; தக்க சமயத்தில்‌ உயிர்‌ காக்கும்‌'” என்ற பழங்காலத்‌ தமிழ்ப்பாடல்‌ ஒன்றுண்டு. பெரும்‌ 
தாக்கத்திற்குள்ளான பின்னர்‌ தானதர்மம்‌ குறித்து யோசிப்பதில்‌ பயனென்ன? நெடுகவே, வழக்கமாகவே, 
எளியோரை ஆசீர்வதிப்பவராய்‌ வாழ்ந்திடுங்கள்‌. தெய்வீக சுகத்திற்காய்‌ ஜெபிக்கும்‌ பிரசங்கிமார்‌ 
அதிவிரைவில்‌ பிரபலமாகிவிடுவர்‌. அவர்களுக்கு இதோ ஒரு சில வார்த்தைகள்‌: ““எனக்கருமையான 
ட 








இல 


உடன்‌ ஊழியரே, பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களைவிடப்‌ பதிலளிக்கப்படாத ஜெபங்களே அதிகம்‌ என்பது 
இவ்வளவு ஆண்டுகளில்‌ உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌. தைரியமிழக்காதீர்கள்‌. ஆனால்‌ தங்களது 
தானதர்மச்‌ செயல்களை இருமடங்கு அல்லது மும்மடங்காக்கும்படி நோயுற்றோருக்கு 
அறிவுறுத்துங்கள்‌. அதிசீக்கிர சுகம்‌ என்பது இதனுடன்‌ சம்பந்தப்பட்டுள்ளது (சங்‌ 41:1-3; ஏசா 58:6-8). 
பைபிள்‌ என்ன சொல்லுகிறது என்பதைவிட நீங்கள்‌ என்ன சொல்லுகிறீர்கள்‌ என்பதையே அவர்கள்‌ 
அதிகம்‌ மதிக்கிறார்கள்‌! மக்களது ஜெபங்களைக்‌ கேட்கும்‌ மிஷனரிப்பணிகள்‌ மற்றும்‌ நிவாரணத்‌ 
திட்டங்களைவிட மக்களுக்காய்‌ ஜெபிக்கும்‌ உங்களுக்குத்தான்‌ அதிகப்‌ பணம்‌ கொடுப்பார்கள்‌. உங்களது 
தேவைகளுக்குக்‌ கூடுதலாக வரும்‌ பணத்தை வைத்து என்ன செய்யலாம்‌ என்று புதிய திட்டங்களைக்‌ 
“கண்டுபிடிக்காதீர்கள்‌. மாறாக, பொருளாதார நெருக்கடியில்‌ தவித்துக்கொண்டிருக்கும்‌ ஊழியத்‌ 
திட்டங்களுக்கு அப்பணத்தைத்‌ திருப்பிவிடுங்கள்‌. எல்லாவற்றையும்‌ நீங்களே செய்ய விரும்பினால்‌ 
நீங்கள்‌ நிச்சயம்‌ உங்களது பிரதான அழைப்பிலிருந்து வழிவிலகுவீர்கள்‌. புரிந்துகொண்டமைக்கு நன்றி!” 
ஆண்டவராகிய இயேசு மக்களைக்‌ ““குணமாக்குகிறவராய்‌'' மட்டுமல்ல, அவர்களுக்கு ““நன்மை”” 
செய்கிறவராயும்‌ சுற்றித்திரிந்தார்‌ (அப்‌ 10:38). 





பொருளாசையை அறிக்கையிடுங்கள்‌! (Confess Covetousness!) 

உடல்‌ சுகத்திற்கான ஜெபம்‌ குறித்துப்‌ பேசுகையில்‌, அப்போஸ்தலன்‌ யாக்கோபு நமக்குத்‌ தரும்‌ 
அறிவுறுத்தல்‌: ““நீங்கள்‌ சுகமடையும்படி, உங்கள்‌ குற்றங்களை ஒருவருக்கொருவர்‌ அறிக்கையிட்டு, 
ஒருவருக்காயொருவர்‌ ஜெபம்‌ பண்ணுங்கள்‌” (யாக்‌ 5:16). பயனுள்ள ஜெபத்திற்குப்‌ பாவ அறிக்கை 
கட்டாயம்‌. “நோய்கள்‌ குணமாகுதல்‌'' என்று சொல்லுமுன்‌ “பாவங்கள்‌ மன்னிக்கப்படுதல்‌'' என்றே 
தாவீது வரிசைப்படுத்துகிறார்‌ (சங்‌ 103:2,3). ஆனால்‌ நாம்‌ எதனை அதிகம்‌ அறிக்கையிடுகிறோம்‌ ? 
உடலுக்கடுத்த துராசைகளைத்தான்‌ அல்லவா? தீயவை அத்தனைக்கும்‌ வேராகியப்‌ பண ஆசையை 
அறிக்கையிடுகிறோமா? வயதான ரோமன்‌ கத்தோலிக்கப்‌ பாதிரியார்‌ ஒருவர்‌ சொன்னது: “இத்தனை 
ஆண்டுகளில்‌ ஆயிரக்கணக்கானோர்‌ என்னிடம்‌ பாவ அறிக்கை செய்ததைக்‌ கேட்டிருக்கிறேன்‌. எவருமே 
இதுவரை பொருளாசையை அறிக்கையிட்டதாய்த்‌ தெரியவில்லை!'' பொருளாசை என்பது நாகரீகமான 
பாவமாகிவிட்டது! பொருளாசை அல்லது பண ஆசை என்றாலென்ன என்பதற்குப்‌ பவுலடியார்‌ தரும்‌ 
விளக்கம்‌ இதோ: “போதும்‌ என்ற மனநிலையுடனுள்ள தேவ பக்தியே பெரும்‌ ஆதாயம்‌. உலகத்திற்குள்‌ 
நாம்‌ எதையும்‌ கொண்டு வந்ததில்லை ; இங்கிருந்து நாம்‌ எதையும்‌ கொண்டுபோக முடியாது என்பதும்‌ 
நிச்சயம்‌. எனவே, உணவும்‌ உடையும்‌ நமக்கு இருந்தால்‌ அதுவே போதும்‌ என்றிருப்போம்‌. செல்வந்தராக 
விரும்புவோர்‌ சோதனையிலும்‌ கண்ணியிலும்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌; அறிவீனமானதும்‌, தீமை 
விளைவிக்கக்கூடியதுமான பல்வேறு தீய நாட்டங்களில்‌ வீழ்ந்துவிடுகிறார்கள்‌. இவை மனிதரைக்‌ 
கேட்டிலும்‌ அழிவிலும்‌ ஆழ்த்துபவை. பண ஆசையே எல்லாத்‌ தீமைக்கும்‌ ஆணிவேர்‌. அந்த ஆசையால்‌ 
சிலர்‌ விசுவாசத்தினின்று வழுவித்‌ திரிந்து பல வேதனைகளைத்‌ தாங்களாகவே தங்கள்மீது வருவித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌” (1 தீமோ 6:6-10). இந்த வலைக்குத்‌ தப்பும்‌ வழியையும்‌ அப்போஸ்தலன்‌ சுட்டிக்‌ 
காட்டியுள்ளார்‌: “அவர்கள்‌ நல்லதைச்‌ செய்து, நற்செயல்களில்‌ செல்வந்தர்களாகவும்‌, தாராளமாய்க்‌ 
கொடுக்கிறவர்களும்‌, தயாளமாய்ப்‌ பகிர்ந்தளிப்பவர்களுமாய்‌ இருக்கவேண்டும்‌. இவ்வாறு 
அவர்கள்‌ தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர்‌ அடித்தளமாக இச்செல்வத்தைச்‌ சேர்த்து 
வைப்பதால்‌ நித்திய வாழ்வை அடைய முடியும்‌” (வச 18,19). மன்னன்‌ நேபுகாத்நேச்சாருக்குத்‌ தீர்க்கன்‌ 
தானியேல்‌ சொன்ன ஆலோசனை என்றைக்கும்‌ பொருத்தமானது: ““அரசே, நல்லறத்தைப்‌ பேணித்‌ 
தீச்செயல்களை நீக்குக! ஒடுக்கப்பட்டோருக்கு இரக்கம்‌ காட்டி உம்‌ பாவக்‌ கறைகளைப்‌ போக்கிக்‌ 
கொள்க” (தானி 4:27). 























செத்த ஜெபங்கள்‌ (Dead prayers) 


இயேசுவானவர்‌ தமது போதகத்திலும்‌ செயல்பாடுகளிலும்‌ தானதர்மத்திற்கு அதிமுக்கியத்துவம்‌ 
கொடுத்தார்‌. தமது மலைப்பிரசங்கத்தில்‌ ஜெபத்தையும்‌ உபவாசத்தையும்‌ குறித்துப்‌ பேசுமுன்‌ 
தானதர்மத்தைக்‌ குறித்தே உபதேசித்தார்‌ (மத்‌ 6:1-4,5-15,16-18). அவரது மாதிரி ஜெபத்தில்‌, “எங்கள்‌ 
கடனாளிகளை நாங்கள்‌ மன்னிப்பதுபோல எங்கள்‌ கடன்களை எங்களுக்கு மன்னியும்‌” என்று நமக்கு 
ஜெபிக்கக்‌ கற்றுக்கொடுத்துள்ளார்‌ (வச 12). இது வேறு வழியின்றிக்‌ கடன்‌ வாங்குவோரைக்‌ குறித்துப்‌ 
த்ர 








ட்ட 


பழைய ஏற்பாட்டில்‌ நெடுகவே போதிக்கப்பட்டுள்ள பாணியிலேயே அமைந்துள்ளது (உபா 15). நாமோ 
தந்திரமாக, வசதியாக, ““கடன்கள்‌”' என்ற பதத்தைப்‌ '“பாவங்கள்‌'' என்று மாற்றிக்கொண்டோம்‌! மேசியா 
வின்‌ பணியறிக்கையில்‌ (Messianic Manifesto) முதலில்‌ வருவது “‘தரித்திரருக்கு'' சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுவதே (லூக்‌ 4:18அ). இயேசுவின்‌ குழுவிற்கிருந்த ஒரே பணப்பை தானதர்மத்திற்‌ 
கென்றே இருந்திருக்கலாம்‌ (யோ 12:6; 13:29). அவரது பொதுச்‌ செலவுகள்‌ மற்றும்‌ ஊழியத்‌ 
தேவைகளை யோவன்னாள்‌ மற்றும்‌ சூசன்னாள்‌ போன்ற செல்வாக்குள்ள பெண்டிர்‌ கவனித்துக்‌ 
கொண்டனர்‌ (லூக்‌ 8:1-3). நலிந்தோரைத்‌ தாங்கவேண்டுமென்று அறிவுறுத்தும்போது, ஆண்டவர்‌ 
இயேசு சொன்னதாகப்‌ பவுலடியார்‌ கூறியது: ““வாங்குவதற்குக்‌ கை நீட்டுவதைவிடக்‌ கொடுப்பதற்குக்‌ 
கை நீட்டுவதே பேராசீர்வாதம்‌'' (அப்‌ 20:35). நான்கு சுவிசேஷங்களில்‌ எங்கும்‌ இயேசுவின்‌ இவ்விதக்‌ 
கூற்றைக்‌ காணோம்‌. அதன்‌ பொருளென்ன? எளியவர்க்கு இரங்கும்‌ குணத்தைச்‌ சீடரும்‌ மற்றவரும்‌ 
தங்கள்‌ போதகரிடம்‌ நெடுகவே பார்த்திருக்கிறார்கள்‌. செயலில்லாத விசுவாசம்‌ செத்தது என்று அவரது 
சொந்தத்‌ தம்பியாகிய யாக்கோபு எழுதியதில்‌ ஆச்சரியமில்லையே (யாக்‌ 2:14-17)! அவர்‌ சமூகச்‌ 
சேவையை (80015! service) ஆன்மீகச்‌ சுத்திகரிப்பிற்கு (5றரர்‌£பக| 88௦) முன்னதாக வரிசைப்‌ 
படுத்தியுள்ளார்‌ (1:27). நடைமுறை ஆதரவு தராமல்‌ சம்பிரதாய ஆசீர்வாதம்‌ கூறுவதை அவர்‌ கண்டிக்‌ 
கிறார்‌ (2:15). சுகபோக விரும்பிகள்‌ தங்களது வேலையாட்களைக்‌ கொள்ளையடித்துச்‌ சம்பாதித்த 
செல்வம்‌, ஆடைகள்‌, பொன்‌, வெள்ளி, சொத்து யாவும்‌ கடைசி நாளில்‌ சாம்பலாகிவிடும்‌ என்று அவர்‌ 
எச்சரிக்கிறார்‌ (5:1-5). என்னே வார்த்தைகள்‌! ஆம்‌, இந்த மனப்பான்மையை அவர்‌ தனது அண்ண 
னிடமிருந்து பெற்றுக்கொண்டார்‌! இவ்விதக்‌ குரல்கள்‌ நமது பிரசங்கபீடங்களில்‌ ஒலிக்காதது ஏன்‌? 
தானதர்மங்கள்‌ செய்து ஏறெடுக்கப்படும்‌ ஜெபங்கள்‌ கிருபாசனத்தில்‌ நல்ல வரவேற்பு பெறும்‌. ஏன்‌ 
தெரியுமா? அங்கே நமக்காய்‌ உட்கார்ந்திருக்கும்‌ நடுவரானவர்‌ பலக்குறைவானவர்களுக்குப்‌ 
“பரிதாபம்‌” காட்டுவதில்‌ நிகரற்றவர்‌ (எபி 4:15). இளமைப்‌ பருவம்‌, வாலிபப்‌ பருவம்‌, ஆடவப்‌ பரு 
வம்‌ ஆகியவற்றைக்‌ கடந்துவந்த அவர்‌ உடலுக்கடுத்த தேவைகளிலும்‌ பொருளாதாரக்‌ காரியங்களிலும்‌ 
நெடுகவே வசதிக்குறைவுகளை அனுபவித்தவர்‌. தேவையில்‌ வாழ்வதென்றால்‌ என்னவென்று 
அவருக்கு நன்றாகவே தெரியும்‌ ! நமது ஜெபங்கள்‌ “ஏழைகள்‌, விதவைகள்‌, திக்கற்றோரின்‌ தேவனையே'' 
நோக்கியவை என்பதை எப்பொழுதும்‌ மறந்துவிடாதீர்‌. 














குருட்டு ஊழியரும்‌ குருட்டு மக்களும்‌ (Blind Pastors & Blind People) 


தானதர்மம்‌ என்பதற்கு முதன்மையான வழிகாட்டியும்‌ மாதிரியுமாய்‌ இருக்கும்படிக்‌ கிறிஸ்துவின்‌ சபை 
அழைக்கப்பட்டுள்ளது. அவர்‌ நம்மை ““மண்ணுலகிற்கு உப்பு'' என்றும்‌ ““பூவுலகிற்கு வெளிச்சம்‌'' என்றும்‌ 
இருக்கும்படி அழைத்துள்ளார்‌ (மத்‌ 5:13,14). நாம்‌ திருச்சபைக்கு உப்பாகவும்‌ திருச்சபைக்கு 
வெளிச்சமாகவும்‌ இருக்கும்படி அழைக்கப்படவில்லை. நமது தவறான புரிதலே திருச்சபையை உப்பு 
கரிப்பதாகவும்‌, கண்‌ கூசும்‌ வெளிச்சமாகவும்‌ மாற்றிவிட்டது. சமுதாயத்தில்‌ நம்மை ருசிப்பாருமில்லை, 
ரசிப்பாருமில்லை. நமது அழைப்பிற்கேற்ப நாம்‌ எவ்விதம்‌ நடந்துகொள்ளவேண்டுமென்று அடுத்து வரும்‌ 
வசனங்களில்‌ ஆண்டவர்‌ போதித்துள்ளார்‌. அது “நற்செயல்கள்‌” மூலமாகவே (வச 16). உப்பு என்றால்‌ 
அது நல்ல “சொற்கள்‌” அல்ல, நல்ல ““செயல்கள்‌!'' வெளிச்சம்‌ என்றால்‌ நல்ல ““சொற்கள்‌'” அல்ல, 
நல்ல “செயல்கள்‌!” இதுவே அப்போஸ்தலர்‌ வலியுறுத்தியதாகவுமிருந்தது. தீத்துவுக்குப்‌ பவுல்‌ எழுதி 
யதிலுள்ள அழுத்தத்தைக்‌ கவனியுங்கள்‌: தீத்து 3:8,14, “இந்த வார்த்தை உண்மையுள்ளது ; தேவனிடம்‌ 
விசுவாசமானவர்கள்‌ நற்செயல்கள்‌ செய்யக்‌ கவனமாயிருக்கும்படி நீ இவற்றைக்‌ குறித்துத்‌ திட்டமாய்ப்‌ 
போதிக்கவேண்டுமென்று விரும்புகிறேன்‌ ... நம்முடையவர்கள்‌ கனியில்லாதவர்களாயிராதபடி 
குறைவுகளை நீக்கும்‌ வகையில்‌ நற்செயல்கள்‌ செய்யப்‌ பழகட்டும்‌.'' தீத்துவுக்குப்‌ பவுல்‌ எழுதிய 
இவ்வார்த்தைகளின்‌ அடிப்படையில்‌ சபை மேய்ப்பர்கள்‌ ஒன்றுவிட்டு ஒரு பிரசங்கத்திலாவது “நற்‌ 
செயல்கள்‌'' குறித்துத்‌ திட்டமாய்ப்‌ போதிக்க வேண்டும்‌. துர்ப்பாக்கியமாக அவர்கள்‌ தானதர்மத்தைவிடத்‌ 
தசமபாகம்‌ குறித்தே அதிகம்‌ உபதேசிக்கின்றனர்‌. இதுதான்‌ இயேசுவின்‌ காலத்து மாய்மாலக்காரப்‌ 
பரிசேயரின்‌ நிலை. சிறு தானியங்களில்கூடத்‌ தசமபாகம்‌ செலுத்திவந்த அவர்கள்‌ ““விசேஷித்த'' அல்லது 
“அதிமுக்கியமான'' தானதர்மத்தைக்‌ கடைப்பிடிக்காது விட்டுவிட்டனர்‌ (மத்‌ 23:23). தேவாலயத்திற்கு 
அன்று ஜெபிக்கச்‌ சென்ற அந்தப்‌ பரிசேயன்‌ ''உபவாசம்‌'' குறித்தும்‌ ““தசமபாகம்‌'' குறித்தும்‌ 
8 





௮௨ 


பெருமிதமாய்ப்‌ பேசினான்‌; அவனது பட்டியலில்‌ தானதர்மமோ இடம்‌ பெறவில்லை (லூக்‌ 18:12). 
மல்கியா 3:10 மேற்கோள்‌ காட்டப்பட்டுக்‌ கிறிஸ்தவரில்‌ பெரும்பாலானோர்‌ ஏமாற்றப்பட்டுள்ளனர்‌. இந்த 
வசனத்தின்படி, முற்காலங்களில்‌ ஆகாரம்‌ இல்லாதோர்க்கு ““ஆகாரம்‌'' கொடுப்பதற்காகவே தசமபாகம்‌ 
மற்றும்‌ காணிக்கைகள்‌ பிரதானமாய்ச்‌ செலவிடப்பட்டன. உபாகமம்‌ 14:28,29ஐ நீங்களே வாசித்துப்‌ 
பாருங்கள்‌. “நிலம்‌ கிடைக்காத லேவியர்‌, பரதேசிகள்‌, திக்கற்றோர்‌, விதவைகள்‌'' ஆகியோரே தசம 
பாகக்‌ காணிக்கைகளால்‌ பயனடைந்தனர்‌. திருச்சட்டத்தின்‌ அடிப்படை அர்த்தத்தையே தமது காலத்து 
மதவாதிகள்‌ மறந்துவிட்டதாலேயே இயேசு அவர்களை வெகுவாய்க்‌ கடிந்துகொண்டார்‌ (மத்‌ 23:23). 
அவர்களைக்‌ “குருட்டு வழிகாட்டிகள்‌'' என்று ஆண்டவர்‌ திட்டினார்‌ (வச 24). ஐயோ, எத்தனை குருட்டு 
ஆயர்களும்‌ குருட்டுப்‌ போதகர்களும்‌ குருட்டுச்‌ சபையினரை நடத்திக்கொண்டிருக்கின்றனர்‌! நமது 
கண்களிலிருந்து செதிள்களை நீக்குவதே இக்கட்டுரையின்‌ நோக்கம்‌. 








இறுதியாக நம்முடன்‌ பேசுவதற்குத்‌ தீர்க்கன்‌ ஆமோஸ்‌ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்‌: 
“சீயோனில்‌ நிர்விசாரமாயிருப்போருக்கு ஐயோ! ... தந்தக்‌ கட்டில்களில்‌ படுத்துக்கொண்டு, உல்லாச 
மாய்‌ உழன்று, மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும்‌, மாட்டுத்‌ தொழுவத்திலுள்ள கன்றுக்குட்டிகளை 
யும்‌ தின்று, தம்புரு வாசித்துப்‌ பாடி, தாவீதைப்போல்‌ இசைக்கருவிகளைத்‌ தங்களுக்கு உண்டுபண்ணி, 
பெரிய பாத்திரங்களில்‌ மதுபானம்‌ குடித்து, சிறந்த வாசனைத்‌ தைலங்களைப்‌ பூசிக்கொண்டு, ஆனாலும்‌ 
யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்குக்‌ கவலைப்படாதிருக்கும்‌ உங்களுக்கு ஐயோ!'' (ஆமோஸ்‌ 
6:1,3-6). சீயோன்‌ என்பது சபையைக்‌ குறிக்கும்‌; யோசேப்பு என்பவர்‌ வறுமையில்‌ வாடும்‌ நமது 
சகோதர சகோதரிகளைக்‌ குறிக்கிறார்‌. 





தனித்து உங்களுடன்‌ ... (Personal) 

ஜெபிப்பதையும்‌ துதிப்பதையும்‌ தானதர்மச்‌ செயல்களுக்குப்‌ பதிலாக்கியுள்ள மார்க்கத்தைத்‌ தேவன்‌ 
வெறுக்கிறார்‌ (எபி 13:15,16). அதனை நிறுத்துங்கள்‌! எனது உடைமைகள்‌ குறித்து உங்களோடு நான்‌ 
பேசட்டும்‌. ராணிப்பேட்டையில்‌ BHELக்கு அருகில்‌ நான்‌ வாங்கியிருந்த ஒரே நிலமாகிய இரு 
வீட்டுமனைகளை ஆசீர்வாத இளைஞர்‌ இயக்கத்திற்கு (YM) வழங்கிவிட்டேன்‌. எங்களது ஒரே அசையா 
சொத்தாகிய 45-ஆண்டு பழைமையான வேலூர்‌ வீட்டை எங்கள்‌ ஒரே பேறான குமாரத்தி சுதந்தரிப்பாள்‌. 
எனது சேமிப்பில்‌ மூன்றிலொரு பங்கைத்‌ தானதர்மத்திற்கும்‌, மூன்றிலொரு பங்கை இறைப்பணிக்கும்‌, 
அடுத்த மூன்றிலொரு பங்கை எங்கள்‌ மகளுக்கும்‌ என்று எடுத்து வைத்துவிட்டேன்‌. எனது மனைவிக்கு 
நகையென்று பெரிதாக ஒன்றும்‌ கிடையாது. “குறைந்த சாமான்‌, நிறைந்த வசதி, பயணத்தை 
இனிதாக்குக”” என்பது இந்திய ரயில்வே வாசகங்களில்‌ ஒன்று! “1655 /uggage, More comfort, Make travel 
௮ ஓleasure!” உங்களது சேமிப்புகள்‌, நகைநட்டுகள்‌ எல்லாவற்றையும்‌ கணக்கிடுங்கள்‌. அதில்‌ குறைந்தது 
25 சதவீதத்தையாவது தானதர்மத்திற்கென்று ஒதுக்கிவிடுங்கள்‌. தரித்திரத்திலும்‌ தரித்திரத்தில்‌ வாழு 
வோர்‌ நடுவில்‌ தொண்டாற்றும்‌ நிறுவனங்களுக்கும்‌ ஊழியங்களுக்கும்‌ அதனைப்‌ பகிர்ந்து கொடுங்கள்‌. 
தாமதிக்காதீர்கள்‌. எல்லாவற்றையும்‌ உங்கள்‌ பிள்ளைகளுக்கே விட்டுச்‌ செல்லாதீர்கள்‌. திருமறைப்‌ 
பாணியில்‌ அது ஞானமுள்ள உக்கிராணத்துவம்‌ அல்ல. அவர்கள்‌ எவ்விதம்‌ அதனைப்‌ பயன்படுத்துவர்‌ 
என்று 1௦௦ சதவீதம்‌ உங்களுக்கு உறுதியாய்த்‌ தெரியாது. கடின உழைப்பினாலும்‌ அசவுகரியங்கள்‌ 
நடுவிலும்‌ வாழ்வில்‌ உயர்வதே ஆரோக்கியம்‌. நீங்கள்‌ எளியவர்க்குக்‌ கொடுத்துவிடும்‌ தொகை 
அனைத்தும்‌ விண்ணக வங்கியில்‌ உங்கள்‌ கணக்கில்‌ உடனே ஏறிவிடும்‌ (லூக்‌ 18:22; 1 தீமோ 6:17-19). 
வழியனுப்பு அடக்க ஆராதனை (£பா௪௮-fசreel।) உங்களுக்குப்‌ பூவுலகில்‌ கிடைக்கிறதோ இல்லையோ, 
அமோகமான வரவேற்பு பரலோகில்‌ உங்களுக்குக்‌ காத்திருக்கும்‌! 





R. Stanley, 13 Church Colony, Vellore 632 006, India 
Tel: 00 91 98437 07600, 98430 11943 (WhatsApp) 
<stanleyonbible(@hotmail.com> <evangelinestanley 1(@gmail.com> 
www.StanleyOnBible.com YouTube: StanleyOnBible 


